﻿137. நீங்கள் நம்பிக்கை கொண்டதைப் போன்றே அவர்களும் நம்பிக்கை கொண்டால் நேர்வழி பெறுவர்; புறக்கணிப்பார்களாயின், அவர்கள் மனவேறுபாட்டில்தான் இருக்கிறார்கள். ஆகவே, அவர்கள் விஷயத்தில் அல்லாஹ் வே உமக்குப் போதுமானவன். அவன் நன்கு செவியுறுவோனும் நன்கறிந்தோனும் ஆவான்.
138. அல்லாஹ்  தீட்டும் வர்ணத்தையே (நாங்கள் ஏற்போம்). வர்ணம் தீட்டுவதில் அல்லாஹ் வைவிட அழகானவன் வேறு யார்? நாங்கள் அவனையே  வழிபடுபவர்கள் ஆவோம் (என்று கூறுங்கள்.)
---------------------------------------------
"நீங்கள் நம்பிக்கை கொண்டதைப் போன்று அவர்களும் நம்பிக்கை கொண்டால் நேர்வழி பெறுவார்கள்" என்று முந்திய வசனத்தில் (137) அல்லாஹ்  குறிப்பிட்டுள்ளான்.
அதாவது இறைநம்பிக்கை கொண்டவர்களே! நீங்கள் எல்லா இறைவேதங்களையும் இறைத்தூதர்களையும் நம்பிக்கை கொண்டு, அவர்களுக்கிடையே பாகுபாடு காட்டாததைப் போன்றே, இறைவனை மறுக்கும் வேதக்காரர்களும் மற்றவர்களும் நம்பிக்கை கொண்டால் அவர்கள் உண்மையை அடைந்துகொள்வார்கள்; நேர்வழி பெறுவார்கள். ஆனால், அவர்களுக்கெதிரான ஆதாரம் நிலைபெற்ற பின்னரும் அவர்கள் உண்மையிலிருந்து பின்வாங்கினால், அவர்கள் மனவேறுபாட்டில் இருக்கிறார்கள். என்றே பொருள். ஆகவே, அவர்கள் விஷயத்தில் உமக்கு அல்லாஹ் வே போதுமானவன். அதாவது அவர்களுக்கெதிராக உமக்கு அல்லாஹ்  உதவி செய்வான்; நீங்கள் அவர்களை வெற்றி கொள்ளச் செய்வான். அவன் நன்கு செவியுறுவோனும் நன்கறிந்தோனும் ஆவான்.

அல்லாஹ்  தீட்டும் வர்ணம் 
-------------------------------
அடுத்த வசனத்தில் (138), "அல்லாஹ்  தீட்டும் வர்ணத்தையே (நாங்கள் ஏற்போம்)" என்று கூறுமாறு கட்டளையிடப்படுகிறது. "அல்லாஹ் வின் வர்ணம்" என்பது இறை மார்க்கத்தைக் குறிக்கும் என இப்னு அப்பாஸ் (ரலி) அவர்கள் கூறினார்கள்.
நபி (ஸல்) அவர்கள் கூறினார்கள்: இஸ்ரவேலர்கள் (மூசா (அலை) அவர்களிடம்), "அல்லாஹ் வின் தூதரே! உம்முடைய இறைவன் வர்ணம் தீட்டுவானா?" என்று வினவினர். அதற்கு அவர்கள், "அல்லாஹ் வை அஞ்சிக்கொள்ளுங்கள். (விளையாட்டுத்தனமாகப் பேசாதீர்கள்)" என்று கூறினார்கள்.
அப்போது, மூசா (அலை) அவர்களை இறைவன் அழைத்து, "மூசாவே! உம்முடைய இறைவன் வர்ணம் தீட்டுவானா?" என (உம் சமுதாயத்தார்) உம்மிடம் கேட்கின்றனர். "ஆம். (நான் வர்ணம் தீட்டுவேன்.) கறுப்பு, வெள்ளை, சிவப்பு போன்ற நிறங்களுக்கு நானே வர்ணம் தந்தேன். நிறங்கள் அனைத்தும் என் வர்ணத்தால் உண்டானவையே" என்று பதில் கூறுங்கள் என்றான்.
